தமிழ்நாடு அரசு 

2017 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 4 .80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


பழையே 


வெல்லும் 


எண் 35 ] 


சென்னை, புதன்கிழமை , ஆகஸ்ட் 30 , 2017 
ஆவணி 14 , ஹேவிளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2048 


பகுதி III - பிரிவு 1( a) இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

அறிவிக்கை 
( அரசாணை (நிலை) எண் 123, தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M1) த் துறை , 19 ஜூலை 2017 . ) 


தமிழ்நாடு 2011 - ஆம் ஆண்டு சட்டப்படியான எடை அளவைகள் ( செயலாக்கம்) , விதிகளில் திருத்தம் செய்ய தமிழ்நாடு அரசு 
கருதுகிறது . அதன்படி மத்திய அரசுடன் கலந்தாலோசித்து , 2009 - ஆம் ஆண்டு சட்டப்படியான எடை - அளவைகள் சட்டத்தில் ( மத்தியச் 
சட்டம் 1/2010) 53 - ஆம் பிரிவின் (1 ) மற்றும் (2 ) ஆம் உட்பிரிவுகளின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , மேற்சொன்ன 
தமிழ்நாடு 2011- ஆம் ஆண்டு சட்டப்படியான எடை அளவைகள் ( செயலாக்கம் ) விதிகளில் பின்வரும் திருத்தத்தினை செய்யக் 
கருதப்பட்டுள்ளது . இது , இதனால் பாதிக்கப்படக்கூடிய பொது மக்களுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக , மேற்சொன்ன சட்டத்தின் 
53 - வது பிரிவின் ( 4 ) உட்பபிரிவின் கீழ் கோரியுள்ளவாறு இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து நாட்கள் கால அளவு 
முடிவடையும் நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் , இது தொடர்பாக யாதொரு 
நபரிடமிருந்து மேற்சொன்ன பதினைந்து நாட்கள் கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனும் 
வரப்பெற்றால் , தமிழ்நாடு அரசு அதனை உரியவாறு கருதிப்பார்க்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது 
கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை , தொழிலாளர் நல ஆணையாளர் , சென்னை - 600 006 வாயிலாக , அரசு செயலாளர் , தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 

வரைவுத் திருத்தம் 
மேற்சொன்ன விதிகளில் : 
(1 ) விவர அட்டவணை - IV க்கு பதிலாக பின்வரும் விவர அட்டவணை பதிலீடு செய்யப்படவேண்டும் அதாவது ; 

" விவர அட்டவணை - IV 
[11 (4 ) மற்றும் (5 ) ஆம் விதிகளைக் காண்க ) 

தமிழ்நாடு அரசு 
சட்டப்படியான எடை அளவைகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் 

எடைகள் மற்றும் அளவீட்டு சாதனங்கள் தயாரிப்பாளர்கள் , பழுது பார்ப்பவர்கள் மற்றும் வணிகர்களுக்கான உரிமம் 
வழங்குதலுக்கான மற்றும் புதுப்பித்தலுக்கான கட்டணங்கள் . 


[ 1 ] 


DTP - 1 -|||- 1 ( a )(T - Sup ) - 35 


கீழ்கண்டவர்களுக்கு 
1 . உரிமம் வழங்குதலுக்கு புதுப்பித்தலுக்கு: 
( i) தயாரிப்பாளர் 

ரூ . 5000/ - ஆண்டொன்றுக்கு 
(ii ) பழுதுபார்ப்பவர் 

ரூ . 2000/ - ஆண்டொன்றுக்கு 
( iii ) வணிகர் 

1000 / - ஆண்டொன்றுக்கு 
2 . உரிமத்தை மாற்றியமைத்தலுக்கு 

ரூ . 100 / 
3 . இரண்டாம்படி உரிமத்தை வழங்குதலுக்கு - ரூ . 50/ 
(2 ) விவர அட்டவணை - VI- க்கு பதிலாக பின்வரும் விவர அட்டவணை பதிலீடு செய்யப்படவேண்டும் , அதாவது; 

" விவர அட்டவணை - VI 
[11 (8 ) ஆம் விதிகளைக் காண்க ) 

தமிழ்நாடு அரசு 
சட்டப்படியான எடை அளவைகள் கட்டுப்பாட்டாளர் அலுவலகம் 

உரிமம் பெற்ற பழுதுபார்ப்பவரால் செலுத்தப்படவேண்டிய பிணையவைப்புத்தொகை 
எடையிடும் சாதனைகள் மற்றும் அளவீட்டுச் சாதனங்கள் உட்பட - ரூ . 2000 / 
எடைகள் மற்றும் அளவுகளைப் பழுதுபார்ப்பவர் 
( 3 ) விவர அட்டவணை - IX - க்கு பதிலாக பின்வரும் விவர அட்டவணை பதிலீடு செய்யப்படவேண்டும் , அதாவது ; 

" விவர அட்டவணை - IX 

[16 - ஆம் விதிகளைக் காண்க ) 
எடையிடும் சாதனங்கள் மற்றும் அளவீட்டுச் சாதனங்களை சரிபார்ப்பதற்கும் முத்திரையிடுவதற்கும் செலுத்தப்படவேண்டிய 
கட்டணம் . 
1 . (a ) புல்லியன் எடை (தங்கம் வெள்ளி எடை ) 

துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


வகை 


10 கி . கி . 


60 . 00 


5 


கி .கி . 


40 . 00 


2 


கி .கி . 


40 . 00 


1 


கி . கி 


40 .00 


500 கி . 


30 . 00 


200 கி . 


30 .00 


30 . 00 


30 . 00 


30 . 00 


30 . 00 


30 . 00 


30 . 00 


30 .00 


( b ) காரட் எடை : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 


100 கி (500 கா ) 

40 . 00 
40 கி (200 கா ) 

40. 00 
20 கி (100 கா ) 

40 . 00 
10 கி (50 கா ) 

40 .00 
4 கி (20 கா ) 

40 . 00 
2 கி ( 10 கா ) 

40 . 00 
1 கி (5 கா ) 

40. 00 
400 மி .கி ( 2 கா ) 

40 . 00 
200 மி .கி (1 கா ) 

40. 00 
100 மி . கி ( 0.5 கா ) 

40 . 00 
40 மி .கி ( 0.02 கா ) 

40 . 00 
20 மி . கி (0.01 கா ) 

40 . 00 
10 மி . கி (0.05 கா ) 

40. 00 
4 மி .கி ( 0. 02 கா ) 

40 .00 
2 மி . கி (0.01 கா ) 

40. 00 
1 மி . கி (0.005 கா ) 

40 . 00 
( c ) உருளைவடிவ திருகு வகை எடைகள் : 

துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 


வகை 


10 கி . கி . 


40. 00 


5 


கி .கி . 


40 . 00 


2 


கி . கி . 


30 . 00 


1 


கி . கி 


20. 00 


500 கி . 


10 .00 


200 கி . 


10 .00 


100 கி . 


10. 00 


10 .00 


10 . 00 


10 .00 


10 . 00 


10 . 00 


10 .00 


( d ) தகட்டு உலோகத்தின் ( புல்லியன் தவிர ஏனையவை ) எடை : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

(2 ) 


(1 ) 


500 மி . கி . 


10 . 00 


200 


மி . கி . 


10 .00 


10 . 00 


100 மி . கி . 
50 மி .கி . 


10 . 00 


20 மி . கி . 


10 . 00 


10 


மி . கி . 


10 . 00 


5 


மி .கி . 


10. 00 


2 


மி . கி . 


10 . 00 


1 மி .கி . 

10 . 00 
( e ) அறுகோண இரும்பு , திருகு வகையின் எடைகள் மற்றும் இணைகரக்குழல் வடிவத்தின் எடை : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


50 . 00 


50 கி .கி . 
20 கி .கி . 


40 . 00 


40 . 00 


10 கி . கி . 
5 கி . கி . 


40 . 00 


2 


கி . கி . 


30 .00 


1 


கி .கி . 


20. 00 


500 கி . 


10 . 00 


200 கி . 


10 . 00 


100 கி . 


10 . 00 


10. 00 


10 . 00 


10 . 00 


10 . 00 


10. 00 


10 . 00 


( f ) உயர்திறன் எடையிடும் இயந்திரங்களை சோதனை செய்வதற்கான நிலையான எடைகள் : 


வகை 


0 .5/10000 - இல் 
அனுமதிக்கத்தக்க 
உயரளவு , ஒப்பீட்டு 
பிழைக்கு நிகரான 

கட்டணம் 


3 .3/10000 , 1 .7/10000 
மற்றும் 1.0/ 10000 - இல் 

அனுமதிக்கத்தக்க 
உயரளவு ஒப்பீட்டு 
பிழைக்கு நிகரான 

கட்டணம் 


( ரூபாய் . காசுகளில் ) 


( ரூபாய் . காசுகளில் ) 


( 3) 


100 கி . கி 


150 . 00 


100 . 00 


200 கி . கி 


300. 00 


200 . 00 


500 கி . கி 


600 . 00 


400 .00 


1000 கி . கி 


1500 . 00 


1000 .00 


3000 . 00 


2000 . 00 


2000 கி . கி 
5000 கி . கி 


5000. 00 


4000 .00 


2 கொள்ளளவு அளவீடுகள் : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் ) 
( 2 ) 


100 லிட்டர் மற்றும் 

அதற்கு மேல் 


உயரளவு ரூ . 10,000/ - என்ற வரையறைக்கு 
உட்பட்டு முதல் 100 லிட்டருக்கு ரூ . 100/ 
மற்றும் கூடுதலாக ஒவ்வொரு 100 லிட்டர் 
அல்லது அதன் ஒரு பகுதிக்கு ரூ . 14 . 

( ரூபாய் . காசுகள்) 


100 .00 


50 மிலி 

மிலி 


20 


40 . 00 


10 மிலி 


40 .00 


5 மிலி 


20. 00 


2 மிலி 


20 . 00 


1 மிலி 


20. 00 


500 மிலி 


20 .00 


200 மிலி 


20 .00 


100 மிலி 


20 . 00 


50 மிலி 


20 . 00 


20 மிலி 


20 .00 


10 மிலி 


20 . 00 


5 மிலி 


20 . 00 


2 மிலி 


20 . 00 


1 மிலி 


20. 00 


6 


3 . நீட்டல் அளவீடுகள் : 

( a ) வளையாத்தன்மையுடையன : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 


20 . 00 


20 . 00 


40 . 00 


2 மீ 
1 மீ 

0 .5 மீ 
1 மீ என்று படியளவுக் 
குறியீடு செய்யப்பட்டவை 
( ஒவ்வொரு செ . மீட்டரிலும் ) 
0 .5 மீ என்று படியளவுக் 
குறியீடு செய்யப்பட்டவை 
( ஒவ்வொரு செ . மீட்டரிலும் ) 


40 .00 


40.00 


( b ) துணித்தன்மையுடைய நெகிழி / நெய்யப்பட்டவை/உருக்கு நாடாக்கள் : 
துல்லிய வகை 

மீட்டர் ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 


வகை 


- 


| | 


2 . 00 


வகை 


- 


|| 


2 . 00 


வகை 


1 . 00 


( c ) மடித்தல் அளவைகள் : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


(1) 


1 


மீ 


20 .00 


0 .5 மீ 


20 . 00 


( d ) அளவீடு செய்கிற சங்கிலி: 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


30 மீ 


200 .00 


20 மீ 


200 . 00 


4 . தூல அளவுகோல்கள் வகை A மற்றும் B : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 


200 கி . கி 


800 . 00 


100 கி . கி 


600. 00 


50 கி . கி 


300 . 00 


20 கி . கி 


300 . 00 


10 கி . கி 


300 . 00 


5 


கி . கி 


200 . 00 


2 


கி . கி 


200 . 00 


200 . 00 


1 கி . கி 
500 கி . மற்றும் 
அதற்குக் குறைவாக 


120 . 00 


5 . தூல அளவுகோல்கள் வகை C மற்றும் D : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 


1000 கி . கி 


400 . 00 


400 . 00 


500 கி .கி 
300 கி . கி 


400 . 00 


200 கி . கி 


200 . 00 


100 


கி . கி 


200 . 00 


50 கி . கி 


40 . 00 


20 கி . கி 


40 . 00 


10 கி . கி 


40 . 00 


5 


கி . கி 


30 . 00 


2 


கி . கி 


30 . 00 


1 


கி . கி 


30 . 00 


500 கி . மற்றும் 

20 . 00 
அதற்குக் குறைவாக 
6 . தானியங்கியல்லா எடையிடும் சாதனங்கள் - இயந்திரவியல் ( ஒத்தசெயல் வகை) வகை III மற்றும் IV : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


( 2 ) 


400 டன் 


5000 . 00 


300 டன் 


5000 . 00 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 


( 1) 


200 டன் 


5000 . 00 


150 டன் 


4000 .00 


4000 . 00 


100 டன் 
80 டன் 


4000 . 00 


60 டன் 


4000 . 00 


50 டன் 


4000 . 00 


4000 .00 


4000 .00 


40 டன் 
30 டன் 
25 டன் 
20 டன் 


4000 .00 


4000 . 00 


4000 .00 


15 டன் 
10 டன் 


2000 . 00 


1000 . 00 


5 டன் 
3 டன் 
2 டன் 


800 . 00 


800 . 00 


1500 கி . கி 


600. 00 


1000 கி . கி 


600 . 00 


500 கி . கி 


600 .00 


300 கி . கி 


400 . 00 


250 கி . கி 


400 . 00 


200 கி . கி 


200 . 00 


150 கி . கி 


200 . 00 


100 கி . கி 


200 . 00 


50 கி . கி 


200. 00 


30 கி . கி 


200 . 00 


25 கி .கி 
20 கி . கி 


120 .00 
120 .00 


15 கி . கி 


60. 00 


10 கி . கி 


60.00 


5 


கி . கி 


60. 00 


3 கி . கி 


60 .00 


2 


கி . கி 


60. 00 


1 


கி . கி 


30 .00 


30 .00 


500 கி . மற்றும் 
அதற்கும் குறைவாக 


7 . தானியங்கியல்லா எடையிடும் சாதனங்கள் - மின்னணுவியல் வகை III மற்றும் IV : 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


400 டன் 


5000 .00 


300 டன் 


5000. 00 


200 டன் 


5000 .00 


150 டன் 


4000 . 00 


100 டன் 


4000 . 00 


80 டன் 


4000 . 00 


60 டன் 


4000 .00 


4000 .00 


50 டன் 
40 டன் 


4000 . 00 


30 டன் 


4000. 00 


4000 . 00 


25 டன் 
20 டன் 


4000 .00 


15 டன் 


4000 .00 


10 டன் 


2000. 00 


5 டன் 


2000 . 00 


3 டன் 


1000. 00 


2 டன் 


1000 . 00 


1500 கி . கி 


500 . 00 


1000 கி . கி 


500 . 00 


500 கி . கி 


500 . 00 


300 கி . கி 


400 . 00 


250 கி . கி 


400 . 00 


200 கி . கி 


400 . 00 


150 கி . கி 


400 . 00 


100 கி . கி 


400 .00 


50 கி . கி 


400 . 00 


400 .00 


30 கி . கி 
25 கி . கி 


400 . 00 


20 கி . கி 


200 . 00 


15 கி . கி 


200 . 00 


10 


கி . கி 


200.00 


5 


கி . கி 


200 . 00 


10 


வகை 


துண்டு ஒன்றுக்குக் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2) 


3 


கி . கி 


200 . 00 


2 


கி . கி 


200 . 00 


1 


கி . கி 


200 . 00 


200 . 00 


500 கிராம் மற்றும் 
அதற்கும் குறைவாக 


8 . (i ) தானியங்கியல்லா எடையிடும் சாதனங்கள் - இயந்திரவியல் மற்றும் மின்னணு வகை I மற்றும் II : 


கொள்திறன் 


கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


( 2 


5000 .00 


4000 .00 


2000. 00 


50 டன்னுக்கு மேற்பட்டு 
50 டன்னுக்கு மேற்படாமல் 
ஆனால் 10 டன்னுக்கு மேற்பட்டு 
10 டன்னுக்கு மேற்படாமல் 
ஆனால் 1 டன்னுக்கு மேற்பட்டு 
1 டன்னுக்கு மேற்படாமல் 
ஆனால் 50 கி .கிராமிற்கு மேற்பட்டு 
50 கி . கிராமிற்கு மேற்படாமல் 
ஆனால் 10 கி . கிராமிற்கு மேற்பட்டு 
10 கி . கிராமிற்கு மேற்படாமல் 


1000 . 00 


500. 00 


400 .00 


( ii ) தானியங்கி எடையிடும் சாதனம் : 


கொள்திறன் 


கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 


5000. 00 


5000 . 00 


4000 . 00 


2000 . 00 


100 டன்னுக்கு மேற்பட்டு 
100 டன்னுக்கு மேற்படாமல் 
ஆனால் 50 டன்னுக்கு மேற்பட்டு 
50 டன்னுக்கு மேற்படாமல் 
ஆனால் 10 டன்னுக்கு மேற்பட்டு 
10 டன்னுக்கு மேற்படாமல் 
ஆனால் 1 டன்னுக்கு மேற்பட்டு 
1 டன்னுக்கு மேற்படாமல் 
ஆனால் 50 கி . கிராமிற்கு மேற்பட்டு 
50 கி .கிராமிற்கு மேற்படாமல் 
ஆனால் 10 கி . கிராமிற்கு மேற்பட்டு 
10 கி . கிராமிற்கு மேற்படாமல் 


1000. 00 


500 . 00 


400 . 00 


11 


9 . கொள்ளளவு அளவீட்டுச் சாதனங்கள் : 


( அ ) விநியோகிக்கிற குழாய்கள் ( குழாய் ஒவ்வென்றும் ) யூனிட் ஒன்றுக்கு ரூ . 2000 . 00 / 
( ஆ ) மொத்தத்தை கணக்கிடும் கருவி 

யூனிட் ஒன்றுக்கு ரூ. 1000.00 / 
ஏனைய சாதனங்கள் 
கொள்திறன் 

கட்டணம் 
( ரூபாய் . காசுகள்) 

( 2 ) 
100 லிட்டருக்கு மேற்பட்டு 

முதல் 100 லிட்டருக்கு ரூ 1000 . 00 / - மற்றும் 
ஒவ்வொரு கூடுதல் 100 லிட்டருக்கு அல்லது 
அதன் ஒரு பகுதிக்கு ரூ 500/ 


(1 ) 


100 லிட்டருக்கு மேற்படாமல் 
ஆனால் 50 லிட்டருக்கு மேற்பட்டு 


ரூ . 1000 .00 


$ 


ரூ . 500 . 00 


50 லிட்டருக்கு மேற்படாமல் 
ஆனால் 20 லிட்டருக்கு மேற்பட்டு 


20 லிட்டருக்கு மேற்படாமல் 


$ 


ரூ . 400 . 00 


10 . ஒழுக்கு அளவீடுகள் : 


ரூ . 4000.00/ 


ஒழுக்கு விகிதம் நிமிடம் 
ஒன்றுக்கு 100 லிட்டர் வரை 
நிமிடம் ஒன்றுக்கு 100 லிட்டருக்கு 
மேல் 500 லிட்டர் வரை 


$ 


ரூ . 5000.00 / 


நிமிடம் ஒன்றுக்கு 500 லிட்டருக்கு 
மேல் 


ரூ . 5000. 00 / 


11 . நேரிய அளவீட்டுச் சாதனங்கள் : 


டாக்சி , ஆட்டோரிக்க்ஷா 
அளவீட்டுமானிகள் 


ரூ . 200 . 00 


பிற அளவீட்டுமானிகள் 


முதல் 1000 மீட்டருக்கு ரூ . 100.00 
மற்றும் ஒவ்வொரு கூடுதல் 100 மீட்டருக்கு 
அல்லது அதன் ஒரு பகுதிக்கு ரூ . 10/ 


UUL 


வி 


ரூ . 1.00/ - யூனிட் ஒன்றுக்கு 


12 . மருத்துவ வெப்பமானி 
13. நீர் அளவீட்டு மானி 
14 . பெக் ( Peg ) அளவீட்டு சாதனம் 


ரூ . 50.00/ - யூனிட் ஒன்றுக்கு 


30 மி . லி 
60 மி . லி 
100 மி . லி 


ரூ 100. 00 / 
ரூ 100 . 00 / 
ரூ 100 .00 / 


ரூ . 2000. 00 / - யூனிட் ஒன்றுக்கு 


15 . அழுத்தப்பட்ட இயற்கை எரிவாயு 

வழங்கும் சாதனம் 


ரூ 2000. 00 / - யூனிட் ஒன்றுக்கு 


16 . திரவப் பெட்ரோலிய எரிவாயு 

வழங்கும் சாதனம் 


12 


17 . கவுன்டர் இயந்திரம் : 

(1) கவுன்டர் இயந்திரம் 10 கி . கி வரை திறனுடையவை 
( ii ) கவுன்டர் இயந்திரம் 10 கி . கி திறனுக்கு மேற்பட்டவை 


ரூ 40 . 00 
ரூ 100 . 00 


பி . அமுதா , 
அரசு செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் , 
செய்தி ( மொழிபெயர்ப்பு) த் துறை . 


திருத்த அறிவிக்கை 
[ அரசாணை (நிலை) எண் 105 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M1) த் துறை , 25 மே 2017 , வைகாசி 11 , ஹேவிளம்பி , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2048 .) 


தமிழ்நாடு அரசிதழ் வெளியீடு எண் 26 , நாள் : 28.06.2017 , பகுதி - III பிரிவு 1(a)- ன் இணைப்பு . 


அரசாணை (நிலை ) எண் 105 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M1 ) த் துறை , நாள் 25 - 05 - 2017 அரசாணையின் 
அறிவிக்கையில் கீழ்க்காணும் பிழைத்திருத்தம் வெளியிடப்படுகிறது . 


திருத்தம் 
அரசாணை (நிலை ) எண் 105 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ((M1 )த் துறை , நாள் 25 - 05 - 2017 - இன் அறிவிக்கையில் , 
திருத்தங்கள் என்பதன் கீழ்வரும் (2 ) ஆம் பத்தியில் " பதிலாக " என்றிருப்பதை “ பின்னர் " எனத் திருத்தி வாசிக்கவும் . 


பி . அமுதா , 
அரசு செயலாளர் . 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் , 
செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


